'இருச்சிற் றம்பலம்‌ 1 தி 6 


திருஞான சம்பந்தமூர்த்தி வரிகள்‌ . 


அருளிச்செய்த 7- 


பூம்பாவைத்‌ நிருப்பதிக உரை 


இர்நூல்‌ 


இருமயிலை. ஸ்ரீ கபாலீச்சுரர்‌ தேவஸ்தான 
அறப்பொறுப்பாளர்களால்‌ 
வெளியிடப்பெற்றது 
1956 


காபிரைட்‌ ] [விலை அணு 2 


ந ள்‌ ஞுைறை 
ட்‌ 
பதிப்புரை 
முன்னுரை 
திருஞானசம்பந்தர்‌ வரலாற்றுச்‌ சருக்கம்‌ 
பூம்பாவையார்‌ வரலாற்றுச்‌ சுருக்கம்‌ 
பூம்பாவைத்‌ இிருப்படிகப்‌ பொழிப்புரை 


திருமயிலைத்‌ தலக்‌ முறிப்பு 


திருமயிலைத்‌ தலம்‌: ஸ்ரீ பார்வதி தேவியார்‌ மயிலுராவுடன்‌ 
கபாலிச்சுரரைப்‌ பூசித்த தலம்‌; சிங்காரவேலர்‌, பிரமன்‌, வேதங்கள்‌ 
சுக்ரன்‌, இராமர்‌ இவர்கள்‌ பூசித்த தலம்‌. இருவள்ளுவ நாயனார்‌ 
அவதரித்த தலம்‌. இருஞானசம்பக்‌ த சுவாமிகள்‌ எலும்பைப்‌ 
பெண்ணாக்கிய தலம்‌. பேயாழ்வார்‌ அவதரித்த குலம்‌. 


மூர்த்திகள்‌ ஸீ கபாலீச்சுரர்‌, ஸ்ரீ கற்பகவல்லி, கூத்தாடும்‌ 
விநாயகர்‌, சிங்காரவேலர்‌. 

தீர்த்தம்‌: கபாலி தீர்‌ தீதம்‌, கடவுள்‌ இர்த்தம்‌, வேத தீர்த்தம்‌, 
வாலி தீர்த்தம்‌, கங்கை தீர்த்தம்‌, வெள்ளி இர்த்தம்‌, இராம 
இரக்கும்‌. 


பதிப்புரை 
(0) 


ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லா அரூட்பெருஞ்‌ சோதியாகிய 
எல்லாம்வல்ல இறைவன்‌, ஆன்மாக்களை உய்விக்க ௮,தன தன்‌ 
பக்குவத்திற்கு தகுற்‌தபழ. ஆங்காங்கே சகள,த்‌ இருமேனியோடு 
கோயில்‌ கொண்டெழுக்தருளி இருக்கின்றான்‌. அங்ஙனம்‌ அவ்‌ 
விறைவன்‌ எழுந்தருளியுள்ள தலங்கள்‌ பல, அவற்றுள்‌ தென்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌, தொண்டை மண்டலத்தில்‌, புலியூர்க்கோட்டத்து 
எழுமூர்‌ நாட்டுத்‌ இருமயிலையும்‌ ஒன்றாகும்‌. மக்கள்‌ வாழ்க்கை 
நெறி இன்னதென்று வகுத்‌,தருளிய திருவள்ளுவர்‌ ௮வதரிதீ ததும்‌ 
இம்‌ மயிலையேயாம்‌. 


இம்‌ மயிலையில்‌ தான்‌ திருஞானசம்பந்தப்‌ பெருமானார்‌ பூம்‌ 
பாவைப்‌ பதிகம்‌ பாடிப்‌ பசையற்ற என்பைப்‌ பெண்ணாக்கியருளினார்‌ 
இருஞானசம்பற்‌,தர்‌ என்பைப்‌ பெண்ணாக்யெ அற்புதத்தைக்‌ 
காட்டும்‌ இருவிழா, பங்குனித்‌ இங்களில்‌ பிரமோ,க்ஸவ,கஇில்‌ 
எட்டாம்‌ நாள்‌, சந்நிதிக்கு மேற்கு மாடவீதியில்‌ நடைபெறும்‌. 
அவ்‌ விழாவின்போது பாடும்‌ பூம்பாவைத்‌ இருப்ப,இக,தீ தின்‌ 
பொருளை யாவரும்‌ அறிந்து ஓ.இ இன்பம்‌ அடையவேண்டுமென்ற 
எண்ண த்தர்ல்‌ இருஞானசம்பந்தர்‌ வரலாற்றையும்‌, பூம்பாவையார்‌ 
வரலாற்றையும்‌, “மட்டிட்ட புன்னையங்‌ கானன்‌ மடமயிலை '? என்று 
தொடங்கும்‌ பூம்பாவைத்‌ இருப்பதிக,த்‌இன்‌ பொருளையும்‌ அன்பர்‌ 
சென்னை, சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப்பள்ளி, த தமிழாசிரியர்‌, 
வித்வான்‌, மயிலை. மாசிலாமணிப்‌ பிள்ளை யவர்களைக்கொண்டு எழுதி 
வெளியிடலானேன்‌. 


இத்‌ தொண்டினை உவகையோடும்‌ பெற்று எனக்கு எழுதி 
உதவிய ஆசிரியர்‌ அவர்களுக்கும்‌, இவ்வரிய இருப்பணியைச்‌ 
செய்யுமாறு எனக்கு நினைப்பூட்டிய என்‌ ஆசிரியர்‌, சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ தலைமைத்‌ தமிழ்‌ விரிவுரையாளர்‌ டாக்டர்‌ 
நர்‌. A. துரையரங்கறர்‌, M.A, M.0.1., மரற. அவர்களுக்கும்‌, இத்‌ 
இருப்பணியில்‌ எனக்குத்‌ துணையாயிருந்து என்னோடு ஒத்துழைத்த 


4 


* ஸ்ரீ கபாலீச்சரத்‌ தேவஸ்‌ தான ' அறப்‌ பொறுப்பு ஆட்சிக்‌ தலைவர்‌ 
இருவாளர்‌, பம்மல்‌. வரதராஜ முதலியார்‌ அவர்களுக்கும்‌, அறப்பொனுப்ப/ 
ஆட்சியாளர்கள்‌ இருவாளர்‌, புட்லூர்‌, ஆறுமுக முதலியார்‌ அவர்‌ 
' களுக்கும்‌, பரணிபுத்தூர்‌. சை. அண்ணுமலை முதலியார்‌ அவர்களுக்கும்‌, 
இறைபணியாளர்‌ 0. ஆதிறுலம்‌ .&. 0.1. அவர்களுக்கும்‌ என்‌ 
அன்பு கலந்த நன்றி உரியதாஞுக. 


உலகம்‌ உவப்பக்‌ கல்விப்பணி, இயல்‌ இசைக்‌ கலைப்பணி, 
இருக்கோயில்‌ அறக்‌ கட்டளைத்‌ திருப்பணி, சைவப்‌ பிரசாரதி 
இருப்பணி, தமிழ்‌ மறைப்‌ பெரும்பணி முதலிய எல்லா தீ இிராப்பணி 
களும்‌ தமக்கே உரியனவாக உளமாற ஆற்றிவருபவரும்‌, இருமயிலை, 
ஸ்ரீ கபாலீச்சுரர்‌ சந்நிதி மகாமண்டபச்‌ சுவரில்‌ சலவைக்‌ கல்லில்‌ 
எலும்பைப்‌ பெண்ணாக்கி இறைவன்‌ திருவருட்‌ பெருமையை 
வெளிப்படுத்இய “மட்டிட்ட புன்னையங்‌ கானன்‌ மடமயிலை' என! 
தொடங்கும்‌ இருப்பஇக கைப்‌ பொதுமக்கள்‌ கண்டு ஓதி இன்ப 
மடையுமாறு பெர்றித்து வைத்தருளியவருமாகிய கொடைவள்ளல்‌ 
ஸீ ல ஸீ. காசிவாசி. அருள்நந்தித்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அவர்கள்‌ இருட்‌ 
பணியை யான்‌ போற்றுவதே யன்றி, என்றும்‌ மறவாகன்‌ நியையும்‌ 
செலுத்துகன்றேன்‌. 


இந்நாலை மிகக்‌ குறுகிய காலத்தில்‌ அழகாக அச்சிட்டுக்‌ தந்த 
முத்தமிழ்‌ அரச ௮ச்சகக் தாரும்‌ எனது நன்றிக்கு உரியவராவ?5 
இறாமயிலைப்‌ பிரபந்தங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ இனித்‌ தேவஸ்‌ தான்‌ 
வெளியீடாகப்‌ ப திப்பிக்கப்படும்‌. இறைவன்‌ அருள்‌ புரிவர்னா&- 


இங்கனம்‌ : 
இருமயிலை இருமயிலை ஸ்ரீ கற்பகவல்லி சமேத கபாலீச்சுர தி 
சென்னை தேவஸ்‌ தான அறப்‌ பொறுப்பாளா 
21-38-56 குத்தம்பாக்கம்‌. அய்யா. சுப்பிரமணிய முதலியார்‌ 


மூன்னுரை 
சென்னைக்கு அடுத்த இருமயிலை, “ஸ்ரீ கற்பகாம்பாள்‌ சமேத 
ஸ்ரீ சபாலீச்சரர்‌ தேவஸ்தான? அறப்பொறுப்பு ஆட்‌யொளர்கள்‌, இரு 
மயிலையில்‌, திருஞானசம்பந்தப்‌ பெருமானார்‌ எலும்பைப்‌ பெண்ணாகத்‌ 
தெய்வத்‌ திருவருளின்‌ பெருமையை வெளிப்படுத்திய பூம்பாவைத்‌ திருப்‌ 
பதிகத்தின்‌ பொருளை யாவரும்‌ ஈன்குணர்ந்து, அப்பதிக ச்சை ஓதி, உறுதி 
பெற்று உய்ய உதலியாகுமாறு அதற்குப்‌ பொழிப்புரை வரையும்படி 
கட்டளையிட்டனர்‌. எங்கள்‌ குலத்தனித்தெய்வம்‌ பதிஞானத்தால்‌ திருவாய்‌ 
மலர்ந்தருளிய * மட்டிட்ட புன்னையங்‌ கானன்‌ மடமயிலை? என்று 
தொடங்கும்‌ அத்திருப்பதிகத்திற்கு உரைசெய்வது எவ்வகையிலும்‌ ஆற்ற 
வில்லாத அடியேனுக்கு ஆகாத தொன்றாம்‌. ஏனெனில்‌, தெய்வத்‌ 
இிருமறையாகிய தேவார இிருவாசகங்களுக்கு மக்கள்‌ உசைசெய்யின்‌, அவர்‌ 
முக்குண வசத்தராதலின்‌, முறைபிறழ்ந்துரைப்பர்‌ என்பது சான்றோர்‌ 
கொள்கை: சில ஆண்டுகளுக்கு மூன்‌ காஞ்சிபுரம்‌ இராமசாமி நரயுடு 
அவர்கள்‌, சைவப்‌ பெருந்தகையார்‌ இரு. மறைமலையடிகள்‌, மகா மகோ 
பாத்யாய திரு, கதிசேசஞ்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ முதலிய பெரியோர்கள்‌ 
துணிவுடன்‌ தேவார இிருவாசகங்களுக்கு உரையியற்றத்‌ தொடங்கினர்‌. 
அப்பெரியார்கள்‌ சென்ற வழியைப்‌ பின்பற்றி, அன்புமிக்க அறப்‌ 
பொறுப்பு ஆட்டியாளர்‌ கட்டளையை மலுக்கக்கூடாமையானும்‌, அடியேன்‌ 
பேராசையைத்‌ கீடுக்கமுடியாமையானும்‌, £பாற்கடலைச்‌ சிற்றெறும்பு பருக 
நினைப்பதுபோல” என்‌ புன்மொழியால்‌ உரை எழுதத்துணிர்தேன்‌. 
திருமயிலையில்‌ ஓராண்டில்‌ பன்னிரண்டு மாதங்களிலும்‌ முறையே ஓவ்வொரு 
விழா ஈடர்ததாக ஞானசம்பந்தப்‌ பெருமானார்‌ தம்‌ பதிகத்தில்‌ அருளிச்‌ 
செய்திருக்னெருர்‌. அத்திருப்பதிகத்தில்‌ ஐப்பசி ஒணவிழா முதலாகப்‌ 
பங்குனி உத்திர நாள்‌ விழா ஈறாகத்‌ இருவிழாக்களின்‌ தன்மைகள்‌ வெளிப்‌ 
படையாகத்‌ தெரிகின்றன ; மற்றவை தெளிவாச விளங்கவில்லை. விளங்கிய 
வற்றை எழுதி, விளங்காசவற்றிற்குப்‌ பெரியோர்‌ பலர்‌ கூறும்‌ பொருளை 
அடிக்குறிப்பில்‌ எழுதியுள்ளேன்‌. இங்கனம்‌ எழுதிய என்‌ வெற்றுரையைப்‌ 
பெரியோர்கள்‌ குறைநீக்இச்‌ குணங்கொண்டு வாழ்த்தவார்களாக! 
இவ்வுரையை எழுதுவதற்கு உடனு தவியாற்றிய என்‌ உழுவலன்பர்கள்‌ 
பன்மொழிப்புலவர்‌, பல்கலைச்‌ செல்வர்‌, சென்னை அரசாங்கக்‌ கல்லூரித்‌ 
தமிழ்ப்‌ பேராரிரியர்‌ வித்வான்‌, திரு. தெ. பொ, மீலுட்சி ௬ந்தரலுர்‌ M.A 
நடி M.O.L. Dip. Keon. 640. இவர்களுக்கும்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ தலைமைத்‌ தமிழ்‌ விரிவுரையாளர்‌ டாக்டர்‌. M. A. துரையரங்கலுர்‌ 
M.A., M.O.L., Ph.D. அவர்களுக்கும்‌ யான்‌ ஈன்றியறிதலுடை யவனாவேன்‌. 
இங்ஙனம்‌ £ 
வித்வான்‌, மயிலை. மாசிலாமணி, 
தமிழாசிரியன்‌, சிந்சாதிரிப்பேட்டை உயர்நிலைப்பள்ளி, சென்னை, 


உ 
இருச்‌சிற்றம்பலம்‌ 


கிருஞான சம்பந்தர்‌ வரலாறு 


வான்பொய்ப்பினும்‌ தான்பொய்யா த தெய்வக்‌ காவிரியால்‌ 
வளம்‌ பெற்ற சோழநாட்டிலே, பன்னிரண்டு இருப்பெயரையுடைய 
சீகாழி என்னுந்‌ இருத்‌ தலத திலே கெளணியர்‌ கோத்திரத்திலுதித்த 
சிவபாத இருதயருக்கும்‌, பகவதியார்‌ என்னும்‌ அம்மையாருக்கும்‌; 
ஆளுடையாளுடன்‌ இருத்தோணி என்னும்‌ சீகாழி அமர்ந்த 
பிரான்‌ திருவருளால்‌ வண்‌ தமிழ்செய்‌ தவம்நிரம்பச்‌ சிவம்‌ 
பெருக்கும்‌ பிள்ளையார்‌ இரு அவ தாரம்‌ செய்தார்‌. 


தாய்‌ தந்தையர்‌, இருக்குழந்தையின்‌ பிறப்பை ஓட்டிச்செய்யும்‌ 
பல சடங்குகளையும்‌ நிறைவேற்றிப்‌ பதினோராம்‌ நாள்‌ அக்‌ 
குழந்தைக்கு ஆளுடைய பிள்ளையார்‌ என்னு பெயர்‌ சூட்டினார்கள்‌. 
பிள்ளையாருக்கு மூன்றாண்டுகள்‌ நிரம்பின. 


சிவபாத இருதயர்‌ நீராடப்புறப்பட்டார்‌. ஆளுடைய 


ஒரு காள்‌, . ்‌ 
அவரைப்‌ பின்தொடர்ந்தார்‌. 


பின்னையார்‌ அழுது கொண்டே ்‌ 
இவபாத இருதயர்‌, பிள்‌ஜாயாரை உடன்‌ கொண்டு சென்று இருத்‌ 


.தர்ணியப்பர்‌ ஆலயத்தின்‌ பிரம தீர்த்தக்‌ கரையில்‌ பிள்ளையாரை 
இருக்க வைத்து, நியமங்களை முடி நரல்‌ மூழ்கி, இருக்குவேதம்‌ 
பத்தாம்‌ மண்டலம்‌, நூற்றுத்‌ தொண்ணூராம்‌ சூக்தமாகிம 
அகமருஷண சூக்தத்தைச்‌ செபித்துக்‌ கொண்டிருந்‌ தார்‌, 


நீரில்‌ மூழ்கியவாறே அவர்‌ நெடுநேரம்‌ இருந்தமையால்‌, 
,தந்தையாரைக்‌ காணப்பெருது ,திரு,த் தோணியப்பர்‌ ஆலயத்தின்‌ 
கெரத்தைப்‌ பார்த்து அம்மே! அப்பா! என்று ஆளுடைய 
பிள்ளையார்‌ அழைத்தருளி அழுதார்‌. இரு, த்தோணியப்பர்‌ 
பிள்ளயாருக்குத்‌ இருவருள்‌ செய்யும்‌ பொருட்டு, அம்மையாருடன்‌ 
இடபவாகன தீ இலெமுர்‌ தருளி அவருக்குக்‌ காட்சி அளித்ததுடன்‌, 
உமாசேவியாரைப்‌ பார்த்து, !6இரு முலையினின்றும்‌ சொரிகின்ற 
யாலடிசலைப்‌ பொற்‌ இண்ணத்தில்‌ கறந்து ஊம்டுவாயாக'' என்னு 


2 120 
22. 


கூறினார்‌. அம்மையார்‌ அவராணைப்படி பர்ல்‌ கறந்து, அதனுடன்‌ 
சிவஞான த்தையுங்‌ கலந்து பிள்ளையார்‌ அருகில்‌ சென்று, கண்ணீர்‌ 
துடைத்து ஞானப்‌ பாலை ஊட்டி யருளினார்‌. சிவஞானப்‌ பாலமு 
துண்டு, அசீசிவஞான,த்‌8 தாடு சம்பந்தம்‌ பெற்றமையால்‌ அன்று 
முதல்‌ பிள்ளையர்ர்‌ திருஞான சம்பந்தப்‌ பிள்ளையார்‌ எனப்‌ பெயர்‌ 
பெற்றார்‌. 


7 


சிவபாத இருதயர்‌ நீருள்‌ மூழ்கி அகமருஷண சூகீத த்தை 
மூன்று முறை செபித்து முடித்த பின்‌, கரையேறிப்‌ பிள்ளையாரை 
நோக்கினார்‌.  இருமுலைப்பால்‌ பிள்ளையார்‌ கடைவாயில்‌ ஒழுகி 
யிருந் தைக்‌ கண்டு, “எச்சில்‌ கலக்க இப்பாலூட்டினவர்‌ யார்‌ ? 
அவரைக்‌ காட்டு” என்று சிறிய கோல்‌ ஒன்று எடுத்து ஓங்கிப்‌ 
பிள்ளையாரை அச்சுறுத்தினார்‌. இருஞான சம்பந்தப்‌ பிள்ளையார்‌ 
ஆனந்தக்கண்ணீர்‌ சொரிய த்‌ தமது இருமுடிக்குமேலே ஒரு கையைத்‌ 
தூக்‌, விரலால்‌ சுட்டித்‌ இருவருள்‌ ஞானம்‌ இகந்து தமது இரு 


வாக்கால்‌, “ தோடுடைய செவியன்‌ ”' ற்‌ 7 உல்‌ செவியைச்‌ 
சிறப்பித்து, அசீசகாழியில்‌ வீற்றிருக்‌ &ப்பரை 
அடையாளங்களோடு இருப்பஇக ந்‌ நன்‌ புளினார்‌. 


ரோடும்‌ இடப ரதன அடல்‌ if 
இருக்கேர்யிலுக்கு எழுந்தருளினார்‌ ழி த 
நோக்கி இருஞான சம்பந்தப்‌ இளக கூப்‌ ஈடன்‌ சென்றார்‌. 
பிள்ளையார்‌ தோணியப்பரை ூணங்டுப்‌ உடுகரியிலினின்றும்‌ 
புறப்பட்டார்‌. 


திருஞானசம்பந்தர்‌ மறுநாள்‌ காலையில்‌ தோணியப்பரை 
வணங்கித்‌ “திருக்கோலக்கா! என்னுந்‌ தலத்திற்கு எழுந்தருளி 
மடையில்‌ வாளை பாய? என்னுந்‌ இருப்பதிகத்தைக்‌ கையினால்‌ 
ஒத்தறுத்துப்‌ பாடினார்‌. சவெபெருமான்‌ பெருங்கருணையால்‌ 
ஸ்ரீபஞ்சாக்கர மெழுஇய பொற்றுளங்கள்‌ வையமெலாம்‌ உய்யவரும்‌ 
மறைச்சிறுவர்‌ கைத்தலதீது வந்து தங்க. பிள்ளையார்‌ தரையில்‌ 
நடந்து வருதலைக்கண்ட தந்தையார்‌ பொறாது தமது தோளில்‌ 
தாங்கிச்‌ சென்றார்‌. அங்ஙனம்‌ பிள்ளையார்‌ பல தலங்களையும்‌ 
வணங்கி மாறன்பாடி என்னுந்‌ தலத்தில்‌ எழுக்தருளியிருக்கும்‌ 
பொழுது திருநெல்வாயில்‌ அரத்துறையில்‌ வீற்நிருக்கும்‌ சிவபெருமான்‌, 
பிள்ளையார்‌ வழிரடையாலுண்டான வருத்தத்தைத்‌ இருவுள்ள தல்‌ 


8 


கொண்டு, முத்துச்‌ சிவிகையும்‌, முத்துக்‌ குடையும்‌, அழகிய முத்துச்‌ 
சின்னமும்‌ அளிக்க அவற்றைப்‌ பெற்று எந்தை ஈசன்‌ எம்பெருமான்‌ 
ஏறமர்‌ கடவுள்‌” என்ற.மு தலையுடைய இருப்ப திகம்‌ பாடினார்‌. 


அவ்விட த்திலிருந்து பல குலங்ககாயங்‌ கண்டு போற்றி, 
திருப்பாச்சி லாச்சிராமத்திற்கு எழுந்தருளிப்‌ பெருமானை வணங்கி, 
“துணிவளர்‌ திங்கள்‌ துலங்கி விளங்க” என்று தொடங்கும்‌ இருப்பதிகம்‌ 
பாடிக்‌ கொல்லி மழவன்‌ மகளுக்‌இருக்‌.த முயலகன்‌ என்னும்‌ நோயைத்‌ 
இர்த்தருளி, அங்கிருந்தும்‌ புறப்பட்டுச்‌ சென்று மற்ற தலங்களையும்‌ 
தரிசத்துக்கொண்டே திருப்பட்டிச்சரத்தில்‌ முத்துப்‌ பந்தல்‌ பெற்று 
* பாடல்‌ மறை சூடன்மதிப்‌ பல்வளையோர்‌ ? என்ற முதலையுடைய 
இருப்பதிகம்‌ பாடி. யருளினார்‌. அப்பதியிலிருர்‌ தும்‌ திருவரவடுதுறைபி 
லெமுந்‌தறாளித்‌ தம்‌ தந்தையார்‌. வேள்வி செய்தற்குப்‌ பொன்‌ 
வேண்ட, அத தல ததிலெழுக்‌ தருளிய மாசிலாமணி ஈசரை (இடரினும்‌ 
தளரினும்‌ எனதுறு நோய்‌' என்று தொடங்கும்‌ பதிகத்தைப்‌ 
பர்டியருளிப்‌ பொற்கிழி பெற்றுத்‌ தந்தையாருக்கு அளித்தார்‌, 


பின்பு; பல தலங்களையும்‌ தரிசனஞ்‌ செய்து கொண்டு 
திருமருகல்‌ என்னும்‌ அல,த்‌இிலெழுந்தருளி ஒரு வணிகன்‌ பாம்பால்‌ 
கடிக்கப்பட்டு விடமேறி இறக்க, அவ்வணிகனுடன்‌ வற்த கன்னிகை 
புலம்பியழக்கண்டு ஈசடையாயெனுமால்‌' என்னும்‌ இருப்பதிகம்பாடி. 
விடத்தை நீக்கி அவ்வணிகன்‌ உயிர்‌ பெறுமாறு செய்தருளினார்‌. 


பிறகு,  இருநாவுக்கரசரைச்‌ சந்தித்து அவரோடும்‌ பல 
தலங்களையும்‌ வணங்கி, “திருவீழிமிழலை! என்னுந்‌ தல திதையடைந்து 
பாசி தீரவே காக நல்கிடீர்‌” என்னும்‌ இருப்ப திகம்‌ பாடி வாசி 
ர்ந்த “பொற்காசு” பெற்று, திருமறைக்காடு எய்‌.இ, வேதங்கள்‌ இருக்‌ 
காப்புச்‌ செய்துவைத்த “திருக்கதவத்தை” ““சதுரம்மறைதான்‌ துதிசெய்து 
வணங்கும்‌” என்ற முதலையுடைய பதிகத்தைப்‌ பர்டித்‌ திறப்பித்தார்‌. 
பின்பு; கன்னி நாடு அமணர்‌ தம்மால்‌ கட்டழிந்ததைக்‌ 
கேட்டுப்‌ பல தலங்களையும்‌ வணங்கிக்‌ கொண்டே தென்தமிழ்‌ 
மதுரைமா நகா்‌ சேர்ந்தார்‌. மதுரையிலுள்ள சமணர்கள்‌ 
இரவினில்‌ முத்தமிழ்‌ விரகர்‌ தங்கியுள்ள மடத்தினில்‌ இயிட்டனர்‌. 
அதனை அடியார்களால்‌ அறிந்த பிள்ளையார்‌ “செய்யனே 
திருவாலவாய்‌ மேவிய” என்று தொடங்கும்‌ பதிகத்தில்‌ “ பொய்யராம்‌ 
அமணர்கொளுவும்‌ சுடர்‌, பையவே சென்று பாண்டியற்கு ஆகவே!” என்னு 


... ௫ 


9 


அருளிச்‌ செய்தார்‌. உடனே வெற்தமலின்‌ வெம்மை சென்று 
பாண்டியனைப்பற்றி வெப்பு நோறை உண்டாக்கிற்று. 


பாண்டியனிடம்‌ உண்டாகிய சரநேரய்‌ எவ்வகையர்னும்‌ 
தராதது கண்டு பாண்டிமா தேவியாரான மங்கையர்க்கரசியாரும்‌, 
பரிவுடைய அமைச்சராகிய குலச்சிறையர்ரும்‌ சண்பை 
ஆண்டகையாரை வணங்டிப்‌ பாண்டியன டைந்த சுரநோயைத 
தர்‌த்து அமணரை வெற்றி கொள்ள வேண்டுமென விண்ணப்பிக்க, 
பிள்ளையார்‌ அல்வாய்‌ அண்ணலை வணஙய்‌ூப்‌ போற்றி, 'மந்திரமாவது 
நீறு” என்னுந்‌ இருப்பதிகமோதித்‌ இருவளர்‌ நீறு கொண்டு 
இருக்கையால்‌ தடவப்‌ பாண்டியன்‌ வெப்பு கோய்‌ தீர்ந்தது; சமணர்‌ 
பரிபவமுற்றனர்‌. ஆயினும்‌, கனல்‌ வாதம்‌, . புனல்‌ வாதம்‌ 
இவற்றால்‌ வாதிடலாம்‌ என்றனர்‌. அவர்‌ சொற்படியே 
பாண்டியன்‌, அவையில்‌ திமூட்டுமாறு வேலைக்காரரை ஏவினான்‌ ; 
திமூட்டப்பட்ட து. ம்‌ 


ஆண்டுத்‌ திருஞானசம்பந்தப்‌ பிள்ளையாரும்‌, சமணர்களும்‌, 
மற்றையோரும்‌ வந்‌திருந்‌தனர்‌. சண்பை காவலர்‌ தாம்‌ பாடிய இரு 
முறையைப்‌ பிரித்துப்‌ பார்க்க, “ரோக மார்த்த பூண்‌ ரலையாள்‌” என்ற 
முதலையுடைய திருகள்ளாற்றுப்‌ பதிகம்‌ தோன்றியது. 
பிள்ளையார்‌ இரு நள்ளாற்றுப்‌ பெருமானை வணங்கி அப்ப திக 
மெழுதிய ஏட்டிணைக்‌ கழற்றிக்‌ கையிற்கொண்டு என்னை யாண்‌ 
டருளும்‌ ஈசன்‌ நாமமே மெய்ப்‌ பொருளா யுள்ளது என்று காட்டு 
மாஅ இவ்வேடு நெருப்பில்‌ அழியாது நிலை பெறுக என்னுங்‌ கருதி 
அடைய “தளரிள வலரொளி'? என்று தொடங்கும்‌ இருப்பதிகம்‌ 
பாடிக்‌ கொண்டே அந்‌. ஏட்டை கெருப்பிலிட்டருளினார்‌. ௮வ்வேடு 
அக்கினியில்‌ பசுமையும்‌, புதுமையு முடையதாய்‌ விளங்கியது. 
சமணர்கள்‌ தயிலிட்ட ஏடு தீய்ந்து கரிந்த து. 


திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சமணர்களை நோக்க இனிவேறு 
என்ன வாதம்‌ செய்வோம்‌”' என்று கேட்டார்‌. சமணர்கள்‌ ''றெந்த 
மெய்ப்‌ பொருளின்‌ உண்மை நிலை பெற்ற இயல்புகளை எட்டிலெழுதி 
யாமும்‌ நீரும்‌ வைகை யாற்றில்‌ விட்டால்‌, அந்த ஆற்று நீரோடு 
செல்லாமல்‌ அந்நீரை எதிர்ந்து செல்லும்‌ ஏடே மெய்ப்‌ பொருளு 
டையது” என்று சொன்னார்கள்‌. இதைக்‌ கேட்டிருந்த அமைச்சர்‌ 
குலச்சிறையார்‌, பாண்டிய அரசனிடம்‌ “இந்த வாதிலும்‌ தோற்ற 
வர்கள்‌ என்‌ செய்வது?" என்று கூறச்‌ சமணர்கள்‌ குலச்சிறையார்‌ 


10 


மேலுண்டான கோபத்தால்‌ வாய்‌ தவறித்‌ தாங்களே நிகரில்‌ 
லாத இவ்வாதில்‌ தோற்றோமாகில்‌ எங்களை இவ்வரசனே கழுவி 
லேற்றுவானாக?' என்றனர்‌. பாண்டியன்‌ சமணர்கள்‌ செர்ல்லிய 
சொல்லைக்கேட்டு “நீவிர்‌ கோபத்தால்‌ ஆராயாமல்‌ இவ்வாறு 
கூறினீர்‌) உங்கள்‌ செய்கையையும்‌ மறந்இர்‌; சமய உண்மைகளை 
எழுதிய ஏட்டினை வைகை யிலிடுவ தற்குப்‌ புறப்படுங்கள்‌” என்று 
சொன்னான்‌, 


இருஞானசம்பந்தப்‌ பிள்ளையார்‌ முத்துச்‌ சிவிகையி?லறிப்‌ 
புறப்பட, அரசன்‌ பிள்‌ளயார்கீகுப்‌ பின்னே குஇரைமேலேறிச்‌ சென்‌ 
மான்‌. சமணர்களும்‌ வைகையை யடைந்து தம்‌ சமய நூலில்‌ கூறும்‌ 
அத்தி நாத்தி!” என்று எழுதிய ஏட்டை ஆற்று நீரில்‌ விட்டார்கள்‌. 
அந்த ஆறு ஏட்டை அடித்துக்‌ கொண்டு மிக விரைவாகக்‌ 
கடலை நோக்கச்‌ சென்றது, பிள்ளையார்‌ “வாழ்க அந்தணர்‌ வானவர்‌ 
ஆனினம்‌'” என்‌ று தொடங்கும்‌ திருப்பதிகத்தை எழுதி வைகையாற்‌ 
நிலிட்டார்‌. இட்ட ஏடு வைகையாற்றில்‌ எதிர்த்த நீரைக்‌ கிழித்துக்‌ கொண்டு 
ஓடிற்று. பாண்டியன்‌ கூனும்‌ நிமிர்ந்தது. எண்ணுமிரம்‌ சமணர்களும்‌ 
தாங்கள்‌ செய்த குளூரையின்படி கழுவேறினர்‌. 


இருஞானசம்பந்‌ தப்‌ பெருமான்‌ மதுரையினின்றும்‌ புறப்பட்டுப்‌ 
பல தலங்களையும்‌ வணங்கி, திருக்கொள்ளம்‌ பூதூரை யடையச்‌ செல்லு 
கையில்‌, இடையே காவிரியின்‌ இ௲ாயாகய குடமுருட்டியில்‌ நீர்‌ 
பெருக்கெடு க்கோட, ஓடம்‌ விடுவாறின்றி இருந்தது. பிள்ளையார்‌ 
ஓடத்தைக்‌ கட்டவிழ்த்து, அதில்‌ சிவனடியார்களை யேற்றிக்‌ தாமும்‌ 
அ.தன்மே லெழுந்தருளிச்‌ சிவபெருமர்னை “ கொட்டமே கமறும்‌ ”? 
என்ற முதலையுடைய இருப்பதிகம்‌ பாடியருள, சிவபெருமான்‌ 
இருவருளால்‌ ஓடம்‌ அடுத்த கரையில்‌ சேர்ந்தது. பிள்ளையார்‌ ஓடத்தி 
னின்றிழிந்து இருக்கொள்ளம்‌ பூதுர்க்‌ கோயிலை யடைந்து 
போற்றினார்‌, 


பின்பு, பிள்ளயார்‌ இரு நள்ளாறு சென்று வணங்கித்‌ திருத்‌ 
தெளிச்சேரி என்‌ னும்‌ தல,த்தி லெழுக்‌ தருளிய பார்வ.தீசீ சரரை வணங்‌ 
கிச்‌ சென்று பெளத்தர்கள்‌ வாழும்‌'பேரதிமங்கை?என்‌னும்ஊரை யடை 
கையில்‌,சிவன டிபார்கள்‌ “பர சமயகோளரியார்‌ எழுந்‌ தருளினார்‌'என்‌று 
பல சின்னங்கள்‌ எடுத்தூத, அங்கிருந்த பிடக நூலுணர்சீசியில்‌ 
இறந்த புத்த ஈந்தி சமணர்கள்‌ புடை சூழ எதிரே வந்து வெற்றிச்‌ 
சின்னங்களை ஊத வொட்டாமல்‌ தடுத்தனன்‌, 


11 


2... இந்நிலையை அடியர்ர்கள்‌ இருஞானசம்பக்தப்‌ பிள்ளையாரிடம்‌ 
விண்ணப்பிக்க, அருகே நின்‌ திருந்த இருப்பதிக மெழுஅம்‌ சம்பந்த 
சரனலையர்‌ பஞ்சாக்கரத்‌ இருப்பதிகத்தில்‌ “புத்தர்‌ சமண்‌ கழுக்‌ 
கையர்‌ பொய்கொளா'' என்று தொடங்கும்‌ பத்தாம்‌ பாசுரத்தில்‌ 
“அத்நிர மாவது அஞ்செழுத்தும்‌ என்ற இருவாக்காலே * இடி 
இடித்து இப்‌ புத்த நந்தியின்‌ தலை உருண்டு விழக்கடவது”' என்று 
கோபித்துக்‌ கூறினார்‌; அவ்‌ வளவில்‌ இடிஇடி,த்அப்‌ புத்தநந்தியின்‌ 
உடலும்‌ தலையும்‌ தனித்தனி வேறாகும்படிரிதைத்தது. பெள,த்‌ தர்‌ புடை 
சூழச்‌ சாரிபுத்தன்‌ வாதஞ்‌ செய்யச்‌ சம்பந்த சரணாலயர்‌ அப்‌ 
பு.த் தனையும்‌ வாதில்‌ வென்‌ று அவனைச்‌ சைவனாக்கினார்‌. 


பாலறாவாயர்‌ அங்கிருந்தும்‌ பல தலங்களையும்‌ வணங்கித்‌ 
தொண்டை நாட்டுக்‌ கெழுந்‌தருளி திரு ஓத்தூரை வந்தடைந்தார்‌, 
அவ்விடத்தில்‌ ஒரு சிவனடியார்‌ ௮ழுதுகொண்டுஇருஞான சம்பந்தர்‌ 
இருவடிகளில்‌ வணங்கிச்‌, (சுவாமி! அடியேன்‌ சிவ பெருமானுக்‌ 
கென்று வைத்து வளர்‌,த்த பனைமரங்கள்‌ நீண்டு வளர்ந்தும்‌ஆண்‌ 
பனைகளாய்க்‌ காய்‌ காய்க்காமலிருக்க, அவற்றைக்‌ கண்ட அமணர்‌ 
கள்‌ அவமதிப்பாகப்‌ பேசினார்கள்‌. அவ்விழிவு தீர அருள்‌ செய்ய 
வேண்டும்‌”? என்று வேண்டிக்‌ கொண்டார்‌. 


சண்பை வேந்தர்‌ “பூத்தேர்ந்தாயன கொண்டு? என்று தொடங்‌ 
கும்‌ பதிகத்தை யருளிசீசெய்ய ஆண்பனைகள்‌ பெண்பனைகள்‌ ஆயின, 
பிள்ளையார்‌ அவ்விடம்‌ விட்டுப்‌ பல தலங்களையும்‌ வணங்கிச்‌ சென்று 
திருவொற்றி பூரை வணங்கி ஆண்டு எழுந்‌தருளியிருந்‌ தார்‌, இருமயி 
லாபுரியிலிருந்த சிவரேசச்‌ செட்டியார்‌ பிள்ளயாரைத்‌ தரிசித்துச்‌ 
இருமயிலைக்கு எழுந்தருள வேண்டினார்‌, பிள்ளையார்‌ அவ்‌ வேண்டு 
கொளுக்கிரங்கி க திருமயிலைக்கு எழுந்‌ தருளிக்‌ கபாலீசரை வணங்கிச்‌ 


சிவகேசச்‌ செட்டியார்‌ குறையைத்‌ தீர்க்க *அங்கத்தைப்‌ பூம்பாவை 
யாக்கிலர்‌. 


பிறகு, சண்பையர்‌ கோன்‌ அம்மயிலையி லிருந்து புறப்பட்டுத்‌ 
தெய்வத்‌ திருத்‌ தலங்கள்‌ பலவற்றையும்‌ வணங்கத்‌ திருப்‌ பெருமண 
நல்லூரை யடைந்து நம்பாண்டார்‌ நம்பி திருமகளரரை நன்னாளில்‌ மங்கல 
வா,த்தியங்கள்‌ ஒலிக்க நான்மறை ஓசைமுழங்கப்‌ பர்ணிக்கிரகணம்‌ 

* அங்கம்‌ பூம்பாவை யாக்கிய வரலாற்றின்‌ விரிவு தனியே 
எழுதி யிருப்பதைப்‌ பார்க்க, 


38 


செய்து, ஓமாக்கினியை வலம்‌ வந்து, அக்கினி மூர்‌,த்தியா யுள்ளவர்‌ 
ஸ்ரீசிவபெருமானே என்று நினைத்‌ துத்‌ இருப்பெருமண ஆலயத்தை 
யடைந்து '£கல்லூர்ப்‌ பெருமணம்‌ '' என்று தொடங்கும்‌ 
பதிகத்தில்‌ ''இருநல்லூரிலுள்ள இருப்‌ பெருமண மென்னுங்‌ 
கோயிலில்‌ எமழும்‌,தருளியிருக்கும்‌ நம்பனே! ேதவரிர்‌ இருவடி. நிழலை 
யடையும்‌ பருவம்‌ இது” என்று அருளிச்செய்ய, தேவதேவன்‌ 
இருவருள்‌. கூர்ந்து “நீயும்‌, நின்மனைவியும்‌, நின்‌இருமணங்காண 
வந்தவரும்‌ சிவலிங்கக்தேே தோன்‌ நிய சோதியில்கலந்து எம்மை 
வந்தடையுங்கள்‌” எனச்‌ சோதிலிங்கத்‌ இருவுருவங்கொண்டார்‌. 
திருஞானசம்பந்தப்‌ பிள்ளையார்‌ யாவருக்கும்‌ சிவஞான கைக்‌ 
கொடுக்கும்‌ உண்மை நெறியர்வது !*நமச்சிவாய'? என்னும்‌ மந்திர 
மாம்‌ என்று ““கரதலாகிக்‌ கசிந்து கண்ணீர்‌ மல்கி” என்று தொடங்கும்‌ 
நமச்சிவாயத்‌ இருப்பதிகத்தை எல்லோருங்‌ கேட்கும்படி. அமூளிச்‌ 
செய்து, “*இங்குள்ளார்‌ யாவரும்‌ அவரவர்‌ பிறவி நீங்குமாறு 
இந்தச்‌ சோதியினுள்ளே புகு தருக!” என்று அருளிச்‌ செய்தார்‌. 
எல்லோரும்‌ சோ தியினுள்‌ புகுந்தார்கள்‌. பின்பு, பிறவிப்பிணியை 
ம்றுக்கவந்த திருஞானசம்பந்தப்‌ பிள்ளையார்‌ தம்‌ பத்தினியாரைக்‌ கைப்‌ 
பற்றிக்கொண்டு அச்‌ சோதிலிங்கத்தை வலம்வந்து அதனுள்‌ புகுந்து 
சிவத்துடன்‌ இரண்டறக்‌ கலந்தருவிலர்‌. 


இருச்‌சிற்றம்பலம்‌ 


உ 
சிவமயம்‌ 


அங்கம்‌ பூம்பாவையார்‌“வரலாறு 


சென்னையைச்‌ சார்ந்த திருமயிலாப்பூரில்‌, வைசியர்‌ 
குலத்தில்‌, சிவபக்தி அடியார்‌ பக்தியில்‌ சிறந்த சிவநேசச்‌ 
செட்டியார்‌ என்பவர்‌ ஒருவர்‌. இருந்தார்‌. அவர்‌ பிள்ளைப்‌ 
பேறின்றி நெடிது தவமிருந்து ஒரு பெண்‌ மகவைப்‌ பெ ற்றார்‌ ; 
அம்‌ மகளுக்குப்‌ பூம்பாவை என்று பெயரிட்டார்‌, அருமை : 
பெருமையுடன்‌ நாளொரு மேனியும்‌ பொழுதொரு வண்ணமு 
மாகப்‌ பூம்பாவை வளர்ந்து வந்தாள்‌. 


ஒருநாள்‌ பூம்பாவையார்‌ நந்தவனத்தில்‌ பூப்பறிக்கையில்‌ 
அரவம்‌ தீண்டி இறந்தார்‌. சிவனேசச்‌ செட்டியார்‌ மிகமிகத்‌ 
அன்பமடைந்து, பூம்பாவையார்‌ உடலைத்‌ தகனஞ்‌ செய்து, 
எலும்பையுஞ்‌ சாம்பரையும்‌ குடத்திலிட்டுக்‌ கன்னிமாடத்தில்‌ 
வைத்துப்‌ போற்றிவந்தார்‌. 


ஒருகாள்‌ தென்தமிழ்‌ இகழத்‌ திருக்கமுமலத்தில்‌ அவதரித்த 
திருஞான சம்பந்தர்‌ என்னும்‌ ஆளுடைய பிள்ளையார்‌, இரு 
வொற்றியூரில்‌ எழுந்‌ தருளியிருப்பதை அடியார்‌ மூலமாய்‌ 
அறிந்த சிவனேசச்‌ செட்டியார்‌, அப்பிள்ளயாரை அணுகித்‌ 
அதித்து வணங்கித்‌ திருமயிலைக்கு எழுந்தருளூமா று வேண்டினார்‌. 
ஆளுடைய பிள்ளையாரும்‌ அவ்வாறே உடம்பட்டுத்‌ இரு 
மயிலைக்கு எழுந்தருளினார்‌. செட்டியார்‌, அடியார்களோடும்‌ 
அவரை நடைக்காவணமிட்டு எதிர்கொண்டு அழைத்தார்‌. 
சுவாமிகள்‌ திருமயிலையில்‌ ஸ்ரீகபாலீசரைத்‌ தரிசனஞ்‌ செய்து, 
திருக்கோயில்‌ மதிற்‌ புறத்தே சென்‌ றருளினர்‌. அடியார்கள்‌ 
சுவாமிகளிடம்‌ சிவனேசச்செட்டியார்‌ குறையைவிண்ணப்பிக்க, 
சுவாமிகள்‌ கேட்டருளி எலும்பும்‌ சாம்பரும்‌ நிறைந்த குடத்தை . 


14 


இருக்கோயிற்‌ புறத்தேயுள்ள சந்நிதி வாயிலிற்‌ கொண்டு 
வருமாறு செட்டியாருக்குக்‌ கட்டளையிட்டார்‌. செட்டியார்‌ 
குடத்தைச்‌ சந்கிதி வாயிலிற்‌ கொண்டுவந்து வைத்தார்‌. 


ஆண்டுத்‌ திருமயிலையிலுள்ள சிவனடியார்களும்‌, புறச்‌ 
சமயத்திலுள்ளவர்களும்‌, பொறாமை கொண்ட மனத்தினரும்‌ 
ஒருங்கு கூடினர்‌. சைவம்‌ தழைக்கவந்த பெருந்‌ தகையார்‌, 
சவெபெருமான்‌ திருவருட்‌ பெருமையைத்‌ தம்‌ மனத்தே எண்ணி, 
மண்‌ குடத்தை நோக்யெரறாளி “மக்கள்‌ பிறப்பினாலாய பயன்‌ 
சிவனடியாருக்கு அமுது செய்வித்தலும்‌, சிவபெருமானுடைய 
இருவிழாவைக்‌ கண்டு தரிசித்தலும்‌ என்பது உண்மையாயின்‌, 
இவ்வுலகத்தார்‌ காண எழுந்து வருவாயாக” என்னும்‌ கருத்து 
அமைந்த “மட்டிட்ட புன்னையங்‌ கானல்‌ மடமயீலை' என்று 
தொடங்கும்‌ திருப்பதிகம்‌ பாடி யருளினார்‌. அப்போது செர்‌.. 
தாமரையில்‌ இலங்கும்‌ இருமகள்‌ போலக்‌ குடத்தினின்றும்‌ 
பூம்பாவையார்‌ எழுந்து இலங்கஞார்‌. 

இந்த அற்புதத்தைக்‌ கண்ட சிவனேசச்‌ செட்டியார்‌ 
மெய்ம்மயிர்‌ பொடிப்ப, விதிர்விதிர்ப்படைந்து, கண்கள்‌ நீர்‌ 
வார உலகமுய்ய வந்த ஆளுடைய பிள்ளையின்‌ திருவடியில்‌ 
விழுந்து வணங்கி எழுந்து நின்று, தம்‌ பொருளையும்‌ பூம்பாவை 
யாரையும்‌ அப்‌ பெருமானுக்கே அர்ப்பணஞ்‌ செய்திருந்த 
செய்தியை அவர்‌ திருமுன்பு விண்ணப்பித்து, அவ்வாறே 
பூம்பாவையை மணந்து ஆட்கொள்ள வேண்டினார்‌. . ஞான 
சம்பந்தப்‌ பெருமான்‌ அவ்வுரை தகாதென்று மறுத்துச்‌ 
செட்டியாருக்கும்‌, உறவினருக்கும்‌, மற்றையோருக்கும்‌ இரு 
வருளின்‌ பெருமையை எடுத்துரைத்‌து இன்மொழி கூறித்‌ 
தேற்றி விடைபெற்றுக்கொண்டு மற்றைத்‌ (தலங்களை வணங்கச்‌ 
சென்றார்‌. 

சிவனேசச்‌ செட்டியார்‌ தம்‌ புதல்வியாரை வே, றுயாருக்குந்‌ 
திருமணஞ்‌ செய்து கொடாமல்‌, கன்னிமாடத்திலேயே இருக்கச்‌ 
செய்தார்‌. பூம்பாவையார்‌ சிவபிரான்‌ இருத்‌ தொண்டில்‌ 
ஈடுபட்டுச்‌ சிவத்‌ தியானத்தோடிருந்து, பிறகு சிவபதவி 
இடைந்தார்‌. 


உ 
சிவமயம்‌ 


திருமயிலாப்பூர்‌ 
திருஞாளசம்பந்தமூர்த்தி நாயர்‌ 


பூம்பாலைத்‌ திருப்பதிகம்‌ 


பண்‌ -- சீகாமரம்‌. 
திருச்சிற்றம்பலம்‌ 


1. மட்டிட்ட புன்னையங்‌ கானல்‌ *மடமயிலைக்‌ 
கட்டிட்டங்‌ கொண்டான்‌ கபாலீச்‌ சரம்‌அமர்ந்தான்‌ 
ஒட்டிட்ட பண்பின்‌ உருத்திர பல்கணத்தார்க்கு 
அட்டிட்டல்‌ கரனுதே போதியேர பூம்பாவாய்‌ ! 


பூம்பாவாய்‌! தேன்‌ சிற்துகின்ற புன்னை மரச்சேர்லைகள்‌ 
சூழ்ந்த அமயெ மயிலையின்கண்‌, கட்டிய கபர்லீச்சர,த்‌ தில்‌ விருப்பங்‌ 
கொண்டு எழுந்தருளியுள்ள சிவபெருமானை, இடைவிடாமல்‌ 
இயர்னிக்கும்‌ தன்மையுடைய சரியையாளர்‌ முதலாகப்‌ பல்வேறு 
குழுவினர்க்கும்‌ உணவினைச்‌ சமைத்து வழங்கும்‌ பெருஞ்சோற்று 
விழாவைக்‌ காணாமல்‌ போகக்‌ கடவையோ ! 


” கடற்கரையில்‌ மயில்கள்‌ ஆர்த்து நிறைந்திறாக்கும்‌ சோலையில்‌ உமா 
தேவியார்‌, மயில்‌ வடிவத்தோடு வெபெருமானைப்‌ பூசித்துப்‌ பேறு பெற்ற 
வரலாறு ஈண்டு நினைத்தற்‌ குரியது. 


கல்வெட்டுக்களில்‌ “மயிலார்ப்பூர்‌? என்றும்‌, “மயிலாப்பு? என்றும்‌ 
ஒழச்சிவிருத்தலும்‌ நோச்கு௪, 


16 


2. மைப்பயந்த ஒண்கண்‌ மடநல்லார்‌ மாமயிலைக்‌ 
கைப்பயந்த நீற்றுன்‌ கமாலீச்‌ சரம்‌அமர்ந்தான்‌ 
ஐப்பசி ஓண விறாவும்‌ அருந்தவர்கள்‌ 
துய்ப்பனவுங்‌ காணாதே போதியோ பூம்பாவாய்‌ ! 


பூம்பாவாய்‌ | அஞ்சனம்‌ திட்டிய ஒளி பொருந்திய கண்களை 
புடைய இளம்‌ பெண்கள்‌ நடமாடும்‌ சிறந்த மயிலையின்கண்‌, 
அடியார்க்கு அருள்‌ செய்யக்‌ கையிலேந்திய இருநீற்றுப்‌ பொக்‌ 
கணத்தை யுடையவனாய்க்‌ கபாலீச்சர.த்‌ தில்‌ கோயில்‌ கொண்டெழுக்‌ 
கருளியிருக்கும்‌ சிவபெருமானுக்கு, ஐப்பசித்‌ இங்கள்‌, ஓண நட்சத்‌ 
இரத்தில்‌ நடைபெறும்‌ விழாவையும்‌, அவ்விழாவில்‌ அரிய 
சிவஞர்னச்‌ செல்வர்கள்‌ உண்டு களித்தலையும்‌ காணாமல்‌ போகக்‌ 
கடவையோ |! 


8. வளைக்கை மடநல்லார்‌ மரமயிலை வண்மறுகில்‌ 
துளக்கில்‌ கபாலீச்‌ சரத்நான்‌தொல்‌ கார்த்திகைநாள்‌ 
தளத்தேந்து இளமுலையார்‌ தையலார்‌ கொண்டாடும்‌ 
விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய்‌ ! 


பூம்பாவாய்‌ ! வளையலை யணிந்த இளம்‌ பெண்கள்‌ வசிக்கும்‌ 
சிறந்த மயிலையின்கண்‌, பல்வேறு பண்டங்கள்‌ மரக்கலங்களிலும்‌, 
வண்டிகளிலும்‌ வந்து நிறைதலால்‌ வளமைபெற்ற வி.இயில்‌, 
அடித்‌ களமகன்‌ று அண்ணாந்து விளங்கும்‌ இளமுலையினை யுடைய 
வரான அழகுமிக்க மங்கையர்கள்‌, ஐவகை அச்சத்‌ தாலும்‌ நடுங்கு 
தற்கு இடமாகாத கபாலீச்சரத்‌இ லெழும்‌தருளியுள்ள சிவபெரு 
மானது கார்த்திகைத்‌ இங்கள்‌, கார்த்திகை நட்சத்திரத்தில்‌ 
தொன்றுதொட்டுக்‌ கொண்டாடும்‌  விளக்ீட்டு விழாவைக்‌ 
கர்ணாமல்‌ போகச்‌ கடவையோ ! 


17 


4. ஊர்திரை வேலை யுலாவும்‌ உயர்மயிலைக்‌ 
கூர்தரு வேல்வல்லார்‌ கொற்றங்கொள்‌  சேரிதனில்‌ 
கார்தரு சோலைக்‌ . கபாலீச்‌ சரம்‌ அமர்ந்தான்‌ 
*ஆதிரைநாள்‌ ' காணுதே போதியோ. பூம்பாவாய்‌ ! 


பூம்பாவாய்‌ ! கடல்‌ - அலைகள்‌ கரையில்‌ சென்று வீசும்‌ 
மயிலையின்கண்‌, கூர்மை பொருந்திய வேல்‌ தொழிலில்‌ வல்ல 
வீரர்கள்‌, தத்தம்‌ வெற்றியைச்‌ . றெப்பித்துக்‌ கொண்டர்டும்‌ 
இடங்கள்‌ சூழப்பெற்று, மேகங்கள்‌ தவழும்‌ சோலைக்ளுக்கிடையி 
லுள்ள கபாலீச்சரத்‌தில்‌ எழுந்தருளியுள்ள சிவபெருமானுக்கு 
மார்கழித்‌ இங்கள்‌, ஆதிரைநாளில்‌ நடைபெறும்‌ விழாவைக்‌ 
காணாமல்‌ போகக்‌ கடவையோ ! 


Te 


5. மைப்பரம்‌ ஒண்கண்‌ மடநல்லார்‌ மாமயிலைக்‌ 
கைப்பு நீற்றன்‌ கமாலீச்‌ சரம்‌அமர்ந்தான்‌ 
நெய்ப்பூகம்‌ ஒண்புழுக்கல்‌ நேரிறையார்‌ கொண்டாடும்‌ 
தைப்பூசங்‌ காணுதே. போதியோ பூம்பாவாய்‌ ! 


பூம்பாவாய்‌! மைதீட்டிய ஒளிபொருந்திய கண்களையுடைய 
இளம்‌ பெண்கள்‌ கூடிப்‌ போற்றும்‌ சிறந்த மயிலையினகண்‌, 
செவ்வையாகப்‌ பூசிய இருகீற்றை யூடையவஞாய்க்‌ கபாலீச்சரச இ 
லெழுந்தருளிய சிவபெருமான்‌ பொருட்டு, கெய்‌ பெய்து வெண்‌ 
சோற்றையட்டு,த்‌ தங்கள்‌ அழகுக்கு ஒத்த ஆபரணங்களை யணிந்த 
பெண்கள்‌, அடியார்க்‌ கட்டுத்‌ தைத்திங்கள்‌, பூசகாளில்‌ 
கொண்டாடும்‌ விழாவைக்‌ காணாமல்‌ போக்க்‌ கடவையோ ! 


* பர்‌ இிரை?? என்பதே றந்த பாடம்‌. 
“(ஆர்ிரையான்‌ ஆர்‌திரையான்‌ என்றென்‌ றயருமால்‌, ஊர்திரை 


செலி யுலகு.-(முத்தொள்ளாயிரம்‌) தருமபுர ஆதீனம்‌-2ஆம்‌ இருமுறை, 


18 


6. மடலார்ந்த தெங்கின்‌ மயிலையார்‌ மாசிக்‌ 
கடலாட்டுக்‌ கண்டான்‌ கமாலீச்‌ சரம்‌அமர்ந்தரன்‌ 
அடலானே றூரும்‌ ' அடிகள்‌ அடிபரவி 
நடமாடல்‌ காணுதே போதியோ நம்பாவாய்‌ ! 


பூம்பாவாய்‌! தழைத்துநீண்ட மடல்‌ பொருந்திய தென்னன்‌ 
சோலைகள்‌ நிறைந்த மயிலையின்கண்‌ உள்ள மக்கள்‌, மாசித்‌ 
தங்களில்‌, மகநாளில்‌ ஈடாத்தும்‌ கடலில்‌ நீராட்டு விழாக்‌ கண்டு, 
கபாலீச்சர,த்‌இலமர்ந்து வெற்றி பொருந்திய இடப வாகனத்திலேறி 
யருளும்‌ சிவபெருமானுடைய இருவடிகைப்‌ போற்றி நடம்‌ 
ஆடு, தலைக்‌ காணாமல்‌ போகக்‌ கடவைமோ ! 


7. மலிவிழர்‌ வீதி மடநல்லார்‌ மாமயிலைக்‌ 
கலிவிழாக்‌ கண்டான்‌ கபாலீச்‌ சரம்‌அமர்ந்தான்‌ 
பலிவிறாப்‌ பாடல்செய்‌ பங்குனி யுதீதிரநாள்‌ 
ஓலிவிழாக்‌ காணாதே போதியோ மூம்பாவரம்‌ ! 


பூம்பாவாய்‌! பலவித விழாக்கள்‌ நிறைந்த வீ. இியினையுடைய 
இறந்த மயிலையின்‌ கண்‌, இளம்‌ பெண்கள்கூடி நிகழ்த்தும்‌ ஒலி 
பொருந்திய விழாவைக்‌ கண்டு, கபாலீச்சரத்தி லெழுந்தருளி 
யிருக்கும்‌ சிவபெருமானுக்குப்‌ பூசைக்‌ கர்லத்தில்‌ 'விரும்பிப்‌ 
பாடு கலைச்‌ செய்யும்‌ பங்குனித்‌ இங்கள்‌, உத்திர நாளில்‌ நடக்கும்‌ 
ஆரவாரமுடைய விழாவைக்‌ காணாத போகக்‌ கடீவையோ / 


19 


8. தண்ணு அரக்கன்தோள்‌ சரய்த்துகந்த தரவினன்‌ 
கண்ணார்‌ மயிலைக்‌ கபாலீச்‌ சரம்‌அமர்ந்தான்‌' 
பண்ணார்‌ பதினெண்‌ கணங்கள்தம்‌ அட்டமிநாள்‌ 
கண்ணாரக்‌ கானுதே போதியோ பூம்பாவாய்‌ ! 


பூம்பாவாய்‌ ! இரக்கமில்லாத அரக்கனான இராவணனுடைய 
தோளை முன்பு வலிகெடச்‌ செய்து, பின்பு அவன்‌ பாடிய சாமவேத 
கானத்தால்‌ மகிழ்ந்து அருளிய இருவடியையுடை யவனாய்‌ ஞானிகள்‌ 
விரும்பி வசிக்கும்‌ இருமயிலையில்‌, கபாலீச்சரத்தி லெழுந்தருளிய 
வனுடைய இன்னிசை பாடும்‌ பதினெட்டுக்‌ கணங்களும்‌ 
போற்றுகின்ற அட்டமிகாள்‌ விழாவைக்‌ காணாமல்‌ போகக்‌ 


கடவையோ ! 


0. நற்று மறைமலர்மேல்‌ நான்முகனும்‌ நாரணலும்‌ 
உற்றாங்‌ குணர்கிலா மூர்த்தி நிருவடியைக்‌ 
கற்றுர்கள்‌ ஏத்துங்‌ கபாலிர்‌ சரம்‌௮மர்ந்தான்‌ 
*பாற்றாப்புக்‌ காணுதே போதியோ பூம்பாவாய்‌ ! 


பூம்பாவாய்‌ ! ஈல்ல தர்மரை மலர்மேல்‌ வீற்றிருக்கும்‌ பிரமனும்‌, 
இருமாலும்‌ முறையே அன்னமாய்ப்‌ பறந்தும்‌, எனமாய்‌ அகழ்ந்தும்‌ 
அறிய முடியாத வெபெரும்ர்ன்‌ இருவடியைச்‌ சிவநெறியையே 
கற்ற பெரியோர்கள்‌, துதிப்பதற்கு. இடமான கபாலீச்சரத்தி 
லெழுந்தருளி யிருக்கும்‌ அப்பெருமானுடைய  *பொற்றாப்பு 
விழாவைக்‌ கர்ணாமல்‌ போகக்‌ கடவையோ ! 


*பொத்றாப்பு--சிலர்‌ ஒருவகை விழா?என்பர்‌, 
பொன்‌ -தாம்பு௫பொற்றாப்பு என வலித்தல்‌ விகாரம்‌ பெற்றது! ; 
இிருப்பொன்னூசல்‌ விழா என்பர்‌ சிலர்‌. 
பொற்றுப்பு-இத டோலோச்ஸ்வம்‌, அல்லது ௮றைக்கட்டு உத்ஸவம்‌ 
என்று 8 முதல்‌ 10 நாள்‌ வரையில்‌ மார்கழி மாதத்தில்‌ நடக்கிறது, 
(த்தாந்தம்-மலர்‌ 27, இதழ்‌ 8] 


| 


50 


10. *உரிஞ்சரய வாழ்க்கை அமனுடையைப்‌- போர்க்கும்‌ 
இருஞ்சாக்‌ கியர்கள்‌ எடுத்துரைப்ம நாட்டில்‌ 
கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்‌ சரம்‌அமர்ந்தரன்‌ 
ர்பெருஞ்சரந்தி கானுதே போதியோ மூம்பரவாய்‌ ! 


பூம்பாவாய்‌ ! இம்மயிலையில்‌ ஆடையணியா த. அமணர்களும்‌, 
ஆடையை யணியும்‌ சாக்கியர்களும்‌ (எலும்பைப்‌ பெண்ணாக்கும்‌ 
இச்செய்கை செய்து முடித்தற்குரியதன்று என்று) எடுத்துக்‌ 
கூறுகின்றவர்கள்‌ இகைப்படைய எழுந்து வாரர்மல்‌, மரங்கள்‌ 
செறிந்த இருண்ட சோலைகள்‌ சூழந்த கபாலீச்சர,த்‌.இி லெழுக்‌ 
தருளிய சிவபெருமானுடைய பெரிய சாந்தி விழாவைக்‌ காணாமல்‌ 
போகக்‌ கடவையோ ! 


11. கானமர்‌ சோலைக்‌ கபால்‌  சரம்‌அமர்ந்தான்‌ 
தேனமர்‌ பூம்பாவைப்‌ பாட்டாகச்‌ செந்தமீழான்‌ 
ஞானசம்‌ பந்தன்‌ நலம்புகழ்ந்த பத்தும்வலார்‌ 
வானசம்‌ பந்தத்‌ தவரோடும்‌ வாழ்வாரே. 


இருஞர்னசம்பந்‌,தப்‌ பெருமான்‌, மணம்‌ பொருந்திய சோலைகள்‌ 
சூழ்ந்த கபாலீச்சரத்தி லெழுந்தருளியுள்ள சிவபெருமானுடைய 
அனந்த கல்யாண. குணங்களைக்‌ தேன்‌ பொருந்திய தாமரைப்‌ 
பூவில்‌ தங்கிய இருமகள்‌ போன்ற நுற்பாவைப்‌ பாட்டாகச்‌ செந்‌ 
தமிழால்‌ புகழ்ந்து பாடிய பதிகத்தை, நாடோறும்‌ ஓத வல்லவர்‌ 
வான லோகத்திலுள்ள தேவர்களோடும்‌ வாழ்வர்‌, 


இருச்‌சற்றம்பலம்‌ 
எ ரிஞ்சன கூறைக ஞூடம்பினசா ர 
யுழிதறு சமணரும்‌ சாக்கியப்‌ பேய்களும்‌. 
-(இருஇலம்பையங்‌ கோட்டூர்‌ தேவாரம்‌) 
ரபெருஞ்சாந்திஇது பவித்ரோத்ஸவம்‌ எனப்படும்‌ சம்வத்ஸசர 
யூரர்யஸ்‌ இத்தம்‌ அகும்‌, 
(ரித்தாச்தம்‌ மலர்‌ 27, இதழ்‌ 8) 


21 


உ 
சிவமயம்‌ 


தி௫மயிலைத்‌ திருப்புகழ்‌ 


களபமணி யார முற்ற வனசமுலை மீது கொற்ற 


கலகமத வேள்தொ டுத்த கணையாலுங்‌ 
கனிமோழிமி னார்கள்‌ முற்று மிசைவசைகள்‌ பேச வுற்ற 
கனலெனவு லாவு வட்ட மதியாலும்‌ 


வளமையணி நீடு புஷ்ப சயன அணை மீது ருக்கி 


வனிதைமடல்‌ நாடி நித்த நலியாதே 
வரியளியு லாவு துற்ற இருபுயம ளாவி வெற்றி i 
மலரணேயில்‌ நீய ணேக்க வரவேணும்‌ 
துளபமணி மார்ப சக்ர தரனரிமு ராரி சர்ப்ப க 
தயிலதர னாத ரித்த மருகோனே 
சுறாதிமறை வேள்வி மிக்க மயிலை ஈகர்‌ மேவு முகீர தட 
தரகதக லாப பச்சை 
அளகைவணி கோர்கு லத்தில்‌ வனிதையுயிர்‌ மீள ழைப்ப ரன்‌ 
அருள்பரவு பாடல்‌ சொற்ற | 
அருவரையை நீறெ மழுப்பி நிருதர்‌ தமை வேர த 
அமரர்பதி வாழ வைத்த i 
_.அருணசிரிகாதா 


பெரியபுராணம்‌ 


மண்ணி விற்பிறந்‌ தார்பெறும்‌ பயன்மறி கூடும்‌ 
அண்ண லரரடி யார்தமை அழுதுசெய்‌ வித்தல்‌ 
கண்ணி ஓலவர்‌ நல்விழாப்‌ பொலிவுகண்‌ டார்தல்‌ 
உண்மை யாமெனில்‌ உலகர்முன்‌ வருகென உரைப்பார்‌. 


_ சேக்கிழார்‌ 


1. 


18. 


14. 


கிருமயிலைப்‌ பிரபந்தங்கள்‌ 
4 
திருமயிலை (சிங்காரவேலர்‌) பிள்ளைத்‌ தமிழ்‌ 


__ தாண்டவராயப்‌ புலவர்‌, 


திருமயிலை (சிங்காரவேலர்‌) கோவை 


அம்பல வாணக்கவிராயர்‌. 


திருமயிலை உவமை வெண்பா 
— திருநெல்வேலி நடலிங்கக்கவிராயர்‌. 


திருமயிலை வெண்பா-இயற்‌ நிய ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை 
மேற்குறித்த ஈர்ன்கு நால்களும்‌ ட இருமயிலைப்‌ 
பிரபந்தங்கள்‌ ?? என்ற தொகுப்பாக, (The Curator 
Govt. Oriental Manuscripts Library) யால்‌ 
வெளியிடப்பட்டுள்ள து. 

திருமயிலை உலா--(ஆ௫ிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை.) 

நிருமயிலைக்‌ கலம்பகம்‌ ப்‌ 

கபாலீசர்‌ பஞ்சரத்தினம்‌ ப்‌ 

கற்பகவல்லி மாலை " 

சிங்காரவேலர்‌ வெண்பா-—,தாண்டவராய புலவர்‌, 


திருமயிலை யமக வந்தாதி- » 


மயிலைச்‌ சிலேடை வெண்பா மாயூரம்‌ கிருஷ்ணய்யர்‌ என _ 
வழங்கும்‌ கிருஷ்ணா நந்த யேர்‌ட, 

திருமயிலைத்‌ தல புராணம்‌ மூலம்‌- திருவண்ணாமலை ஆதினம்‌ 
அமிர்‌ தலிங்கத்‌ தம்பிரான்‌ - உரையாசிரியர்‌ - மகா 
வித்வான்‌. காஞ்சிபுரம்‌ சபாபதி முதலியார்‌. 


பூம்பாவையார்‌ விலாசம்‌--காடகம்‌-கருவம்பாக்கம்‌, ஆறுமுக 
முதலியார்‌. 


திருமயிலைத்‌ (சிங்காரவேலர்‌) திருப்புகழ்‌_—அருாணடகிரிநா தர்‌. 


22 
தொண்டைமண்டலம்‌ பூவிருத்தவல்வி 
உயர்‌ துளுவ வேளாளர்‌ மரபினர்‌ ஆட்சிக்குட்பட்ட 
திருமயிலை 
[ரீ கற்பகவல்லி சமேத ஸ்ரீ கபாலீசுவரர்‌ கோயில்‌ 


அறப்பொறுப்பாளர்கள்‌ 


—:0:— 
பெயர்‌ காலம்‌ 

இரு, மயிலைநாட்டு, வள்ளியப்பா மு.தலியர்ர்‌ உ. 1900-7905 
ப. குதிதம்பாக்கம்‌, மாசிலாமணி முதலியார்‌  ... 1800-1913 
ட மமிலகாம்டு. சுப்பராய முதலியார்‌ உ 1805-1915 
யூ ம] ப ஃஉ1895--1626 
ப. மயிலைநர்ட்டு, வயர்சீி, அய்யா முதலியார்‌ ... 1818-1826 
முத்துசாமி முதலியார்‌ உ 1818—1825 
;  மயிலைகாம்டு, வயர்சீடி, செங்கல்வராய முதலியார்‌ 1826-1828 
ப 3 த ௨. 1866-1576 
ப. கோவூர்‌. விநாயக. ஏகாம்பர முதலியார்‌ 18261866 
ஈட மயிலநாட்டு, சிங்காரவேலு முதலியார்‌ 18661878 
ஈட மயிலைநாம்டு, நாகமணி முதலியார்‌ 18781895 
ப... சோராஞ்சேரி. கணிகாசல முதலியார்‌ 979-199 
ப. அரன்வாயல்‌. பாபுராவ்‌ முதலியார்‌ ரர்‌ 021012] 
பட. தேனாம்பேட்டை. முருகேச முதலியார்‌ ௨. 7896_.1905 
உட பம்மல்‌, அய்யாசாமி முதலியார்‌, நா... 1... 18951899 

ட. இராவபகதூர்‌, பம்மல்‌, சம்பந்த முதலிமார்‌, 
B:A., B.L. ... 1899—1924 
"ட பு.தீ.தவேடு, சுப்பராய முதலியார்‌ உ 1906—1910 


உ இராவ்பகதூர்‌. இருமணம்‌, அண்ணாமலை 
முதலியார்‌ ... 1910-1996 


84 


இரு. அரன்வரயல்‌, வெங்கடசப்பு முதலியார்‌ 8.4.3.1. 1924-1935 


(ரிசீவர்‌) ... 1986-1940 
ர்வ தப்பான? 1940—1945 


3) » 


93. 


மயிலைகாட்டு, அரிபான்‌. அண்ணாமலை முதலியார்‌ 1927-1984 


பெர்ழிச்சலூர்‌. சுந்தரமூர்த்தி முதலியார்‌ 7924-1055 
» E 19401946 

K. சந்திரசேகர அய்யர்‌ (ரி£வர்‌) ... 1986— 1989 
1989—1940 


அரசூர்‌, பார்த்தசாரதி முதலியார்‌ (ரிசீவர்‌) ... 
சிட்டத்தூர்‌. செந்‌ இல்வேலு மு,கலியார்‌ (ரி£வர்‌) 1987-1940 
அ றப்பொறுப்பாளர்‌ 1946-1946 


9 9. 


பாக்கம்‌. இராமசாமி முதலியார்‌, B.A. 1945—1948 
பூவிருந்தவல்லி. இ, ஞானசா கர முதலியர்ர்‌ ... 1945-1948 
ச ட்‌ 1949—1954 
அரியால்லூர்‌. அய்யாசாமி முதலியார்‌ 1947—1948 
MSS தங்கவேலு பிள்ளை, B.A., BL. 
(இடைக்கால ஆட்சியாளர்‌) 1948 


பம்மல்‌. வரதராஜ முதலியார்‌ 
(இடைக்கால ஆட்சியாளர்‌)... . -_19(8_ 


அறப்பொறுப்பாளர்‌... 1949— 


93 


இரர்வ்சாயப்‌, மணிவாக்கம்‌, சிவானந்த 
முதலியார்‌ ,.. 1949-1951 


புட்டுலூர்‌. ஆறுமுக முதலியார்‌, 8.4. 1961— 
குத்தம்பாக்கம்‌. அய்யா. சுப்பிரமணிய மு தலியார்‌ 1954... 


பரணிபுத்தூர்‌. சை: அண்ணாமலை முதலியார்‌ 1955. 


